தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 3 . 20 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


- - - - - 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


- பர 


ழையே வெ 


வெல்லும் 


எண் 18 ] 


சென்னை, புதன்கிழமை , மே 14 , 2014 
•சித்திரை 31 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் 


ஜி .சி . 2384 டாக்டர் கலைஞர் பாலாறு மணல் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

( ஜி . எல் . 5/ 2006 - 2007 கலைப்பு ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு வட்டம் , காட்டாங்கொளத்தூர் ஒன்றியத்தில் உள்ள ஜி .சி . 2398 ஜி .சி . 2384 டாக்டர் 
கலைஞர் பாலாறு மணல் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தின் விவகாரங்கள் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 137 (2)(பி ) - ன் கீழ் 11 - 04 - 2007 - ல் கலைக்கப்பட்டு , பிரிவு 138(1) - ன் கீழ் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் , பாக்கிதாரர்கள் 
தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் . 


செங்கல்பட்டு , 
2013 செப்டம்பர் 30 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர் , 
( முழுக் கூடுதல் பொறுப்பு ) 


ஜி .சி . 2397 நல்லம்பாக்கம் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

( ஜி .எல். 4/02 - 03) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு வட்டத்திலுள்ள ஜி .சி . 2397 நல்லம்பாக்கம் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் , 1983 - ம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன் கீழ் 25 - 09 - 2003 - ல் கலைக்கப்பட்டு , பிரிவு 138(1)- ன் கீழ் 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக 
நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் , பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் என 
இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் . 

(ந .க .2722/2013/ அ4 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு சரகத்தில் செயல்பட்டு வந்த கீழ்க்கண்ட கூட்டுறவு சங்கங்கள் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி )- ன் கீழ் 16- 09- 2013 அன்று கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . 
1 . ஜி . எஸ் . 154 கலைஞர் கருணாநிதி சிலோன் அகதிகள் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 
ந . க . 873/2013/ ஆ3(1) நாள் 16 - 09 - 2013 . 


DTP - VI- 1 (T - Sup .) ( 18 ) - 1 


[ 1 ] 


DTP - VI -1 (T - Sup.) ( 18 ) - 2 


DTP - VI-1 (T- Sup.) (18) - 1a 


2 . ஜி . எஸ் . 148 கலைஞர் பொது தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந .க . 873/ 2013 / ஆ3(2) நாள் 16 - 09 - 2013 . 
3 . ஜி . எஸ் . 143 தந்தை பெரியார் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந . க . 873/2013/ ஆ (3 ) நாள் 16 - 09 - 2013 . 
4 . ஜி .எஸ் . 144 பழைய பல்லாவரம் பண்டித ஜவஹர்லால் நேரு பிற்படுத்தப்பட்டோர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந.க . 873 /2013/ஆ3 (4 ) நாள் 16- 09 - 2013 . 
5 . ஜி . எஸ் . 132 , திருநீர்மலை ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந.க . 873/ 2013/ஆ3 (5 ) நாள் 16 - 09- 2013 . 
6 . ஜி .சி . 2388 நாகம்மை தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந .க . 873/ 2013/ ஆ3 (6 ) நாள் 16 - 09 - 2013 . 
7 . ஜி .எஸ் . 122 மீனம்பாக்கம் ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந . க . 873/ 2013 /ஆ3 (7 ) நாள் 16 - 09 - 2013 . 
8 . ஜி .சி . 2390 நெரும்பூர் ஆற்று மணல் விற்பனை தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 

ந .க . 873/2013 / ஆ3 ( 8) நாள் 16 - 09 - 2013 . 
9 . KP . SPL 134 நேரு நகர் கூட்டுறவு பண்டகசாலை 

ந .க . 873/ 2013/ ஆ3 (9) நாள் 16 - 09 - 2013 . 
10 . ஜி . எஸ் . 41 ரானே என்ஜின் வால்வ்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் 

ந.க . 1195/ 2013/ ஆ2 (1) நாள் 16- 09 - 2013 . 
11 . ஜி . எஸ் . 17 சிட்டால் பைன் பார்மாசிட்டிகல் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் 

ந .க . 1195 /2013/ ஆ2 (1 ) நாள் 16 - 09 - 2013 . 

மேற்கண்ட கூட்டுறவு சங்கங்களின் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி) - ன் கீழ் 
16 - 09 - 2013 அன்று கலைக்கப்பட்டுள்ளதால் , பிரிவு 138 (1) - ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கங்களின் அங்கத்தினர்கள் , பாக்கிதாரர்கள் 
தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் . 


செங்கல்பட்டு , 
2013 அக்டோபர் 18 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர். 


ஜி .சி . 2355 ஜி . எஸ் . ஓ . பணியாளர்கள் கூட்டுறவு உணவருந்தகம் 


(ந .க . 4485/2000 அ4 கலைப்பு ) 
தமிழக அரசு கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசாணை எண் . 159 நாள் 24 - 7 - 2000 - ன்படி , கூட்டுறவு 
சங்கங்களின் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகத்திற்கு உட்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் , திருக்கழுக்குன்றம் வட்டம் , கல்பாக்கம் 
நகரில் செயல்பட்டு ஜி .சி . 2355 , ஜி . எஸ் . ஓ , பணியாளர்கள் கூட்டுறவு உணவருந்தகம் , இந்திய அரசின் அணுசக்தி துறையின் 
கட்டுப்பாட்டில் உள்ள ஜி . எஸ். ஓ . நிர்வாகத்திற்கு மாற்றப்பட்டது என அறிவிக்கப்படுகிறது . 

கூட்டுறவு உணவருந்தகத்தின் சங்கப் பதிவு 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச்சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) ன் கீழ் ரத்து 
செய்யப்பட்டது என அறிவிக்கப்படுகிறது . 

[ மே . கு .ந .க . 4485/ 2000 கு 1(1)] 


செங்கல்பட்டு , 
2000 ஆகஸ்ட் 31. 


த . இராஜகோபால் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


செங்கல்பட்டு , 
2014 ஜனவரி 28 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர் . 


ஜி . எஸ் .29 பழைய பல்லாவரம் ஆதி திராவிடர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 


(ந .க . 1274/ 10/ அ4 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு சரகத்தில் உள்ள ஜி . எஸ் . 29 பழைய பல்லாவரம் ஆதி திராவிடர் தொழில் ஒப்பந்த 
கூட்டுறவு சங்கம் 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)பின் கீழ் 20 - 04 - 2010 - ல் கலைக்கப்பட்டு 
பிரிவு 138 - ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 


அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கங்களின் அங்கத்தினர்கள் மற்றும் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் 
தொடர்பு கொள்ளலாம் என இதன் மூலம் கேட்டுக் கொள்கிறோம் . 

(ந . க . 582 /10/ அ3) 


செங்கல்பட்டு , 
2010 ஏப்ரல் 20 . 


டி . வி . பாக்கியநாதன் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


செங்கல்பட்டு , 
2014 ஜனவரி 28 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர் . 


G 1315 கார்டன் உட்ராப் லெதர் டிவிஷன் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் 

(ந .க . 907 /2006 ஆ2 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் தாலுக்கா , புனித தோமையார் மலை ஒன்றியம் G 1315 கார்டன் உட்ராப் லெதர் டிவிஷன் 
பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாமல் , செயலிழந்துள்ள காரணத்தினால் . 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)- ன் கீழ் இச்சங்கத்தினை துணைப் பதிவாளர் செங்கல்பட்டு 
அவர்களின் ஆணை ந . க . 907 / 2006 ஆ2(1 ) நாள் 28 - 1 - 2014 - ன் படி கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1)- ன் படி கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைத்தல் அலுவலராக 
நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 
இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் , பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது . 

(ந .க . 2986/13/ அ4 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சரகத்தில் செயல்பட்டு வந்த கீழ்க்கண்ட கூட்டுறவு சங்கங்கள் 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2) - ன் கீழ் 18 - 10 - 2013 அன்று கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

(1) ஜி .சி .2379 லைட் ரூபிங் பணியாளர்கள் கூட்டுறவு மற்றும் கடன் சங்கம் . 
( 2) ஜி . எஸ் .40 பேசிட் ஏசியா பணியாளர்கள் கூட்டுறவு மற்றும் கடன் சங்கம் . 
( 3) ஜே . ஜே . 419 இந்திரா காட்டன் மில்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கம் . 

மேற்கண்ட கூட்டுறவு சங்கங்களின் 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)- ன் கீழ் 
18 - 10 - 2013 - ல் கலைக்கப்பட்டுள்ளதால் பிரிவு 138(1)- ன் கீழ் செங்கல்பட்டு சரக கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளர் . இச் சங்கங்களின் அங்கத்தினர்கள் மற்றும் 
பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 


செங்கல்பட்டு , 
2014 ஜனவரி 28 . 


நா . சு . மணி , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலைகளை கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமித்தல் குறித்த அறிவிக்கைகள் 

(ந. க .401 /2014/ அ4 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு சரகத்தில் செயல்பட்டு வந்த கீழ்க்கண்ட கூட்டுறவு சங்கங்கள் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(b ) - ன் கீழ் 31 - 12 - 2013 அன்று கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


1 . ஜி .சி . 2316 திருக்கழுக்குன்றம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க . 1272 /2013 ஆ3(1) 
நாள் 31 - 12 - 2013 . 


2 . ஜி .சி .2350 சதுரங்கப்பட்டிணம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க.1272 /2013 ஆ3(2) 
3 . ஜி .சி . 2377 சூராடிமங்கலம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந.க .1272/2013 ஆ3(3 ) 
4 . ஜி .சி . 2322 கேளம்பாக்கம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந.க .1272/ 2013 ஆ3( 4) 


5 . ஜி .சி . 2313 திருப்போரூர் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க .1272/2013 ஆ3(5 ) 


6 . ஜி .எக்ஸ் . 79 பள்ளிக்கரனை அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க. 1272/2013 ஆ3(6) 
7 . ஜி . எக்ஸ் . 78 சோழிங்கநல்லூர் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க. 1272/2013 ஆ3(7) 


8 . ஜி .சி . 2359 அஞ்சூர் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந.க . 1272/2013 ஆ3(8) 


9 . ஜி .சி . 2336 செங்கல்பட்டு அரசினர் மகளிர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க. 1272/ 2013 ஆ3( 9) 

10 . ஜி .சி . 2327 அறிஞர் அண்ணா ஆண்கள் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை 
ந .க.1272 /2013 ஆ3( 10) 


11 . ஜி .எக்ஸி . 82 மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க . 1272/2013 ஆ3(11) 


12 . ஜி .எக்ஸி . 120 சங்கர வித்யாலயா உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந .க.1272/ 2013 ஆ3(12 ) 
13 . ஜி . 2332 காட்டாங்கொளத்தூர் மங்கலம் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை ந.க. 1272/2013 ஆ3(13) 

(ந.க.1272/2013 ஆ3 (13) 
மேற்கண்ட மாணவர்கள் கூட்டுறவு சங்கங்களின் 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கலின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன் 
கீழ் 31 - 12 - 2013 ல் கலைக்கப்பட்டுள்ளதால் பிரிவு 138(1) ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச் சங்கங்களின் அங்கத்தினர்கள் மற்றும் 
பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் . 


செங்கல்பட்டு , 
2014 பிப்ரவரி 21 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர் . 


ஜி . எஸ் . 50 ஏர்கார்ப்பரேசன் பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலை 

(ந .க . 1274 /10 கலைப்பு ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு சரகத்தில் உள்ள ஜி . எஸ் . 50 ஏர்கார்ப்பரேசன் பணியாளர் கூட்டுறவு பண்டக சாலை 
1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)பின் கீழ் 20 - 04 - 2010ல் கலைக்கப்பட்டு பிரிவு 
138(1)- ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் மற்றும் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் 
தொடர்பு கொள்ளலாம் என இதன் மூலம் கேட்டுக் கொள்கிறோம் . 


செங்கல்பட்டு , 
2010 ஏப்ரல் 20 . 


(ந .க . 582 /10 அ3) 

டி . வி . பாக்கியநாதன் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


செங்கல்பட்டு , 
2014 பிப்ரவரி 21 . 


நா . சு . மணி , 
துணைப்பதிவாளர் . 


கலைக்கப்பட்ட மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலைகளை கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் 

நியமித்தல் குறித்த அறிவிக்கை . 

(ந .க . 764/14 அ4) 
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சரகத்தில் செயல்பட்டு வந்த கீழ்க்கண்ட மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 1983 ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2) (b )- ன் கீழ் 21 - 2 - 2014 அன்று கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

(1) ஜி .சி . 2315 நந்திவரம் கூடுவாஞ்சேரி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
(2 ) ஜி . எக்ஸ் . 81 செயின்ட் தாமஸ் மவுண்ட் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
( 3 ) ஜி . எக்ஸ் . 30 குரோம்பேட்டை அரசு உயல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 

ஜி . எஸ் . 32 நங்கநல்லூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
( 5 ) ஜி . எஸ் . 51 ஏ. கே . எஸ் . நிதி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 

ஜி . எஸ் . 62 செயின்ட் தெரசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 

ஜி . எஸ் . 63 சென்னை சேவா சதன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
( 8 ) ஜி . எஸ் . 65 மாடம்பாக்கம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
( 9 ) ஜி . எஸ் . 66 ஜெயகோபால் கரோடியா நேஷனல் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
( 10 ) ஜி . எஸ் . 59 அனகாபுத்தூர் அரசினர் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 


( 11 ) ஜி .எஸ் . 98 கண்டோன்மென்ட் போர்டு உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 
(12) ஜே . ஜே . 168 சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலை 
( 13 ) ஜி .சி . 2321 சிங்க பெருமாள் கோவில் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் கூட்டுறவு பண்டகசாலை 

மேற்கண்ட மாணவர்கள் கூட்டுறவு பண்டக சாலைகள் 1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 
137( 2b ) - ன் கீழ் 21 - 2 - 2014 - ல் கலைக்கப்பட்டுள்ளதால் பிரிவு 138(1) - ன் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் செங்கல்பட்டு 
அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . இச்சங்கங்களின் அங்கத்தினர்கள் , 
பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலருடன் தொடர்பு கொள்ளலாம் . 


செங்கல்பட்டு , 
2014 ஏப்ரல் 1 . 


வி . இளங்கோ , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் விதிகள் 1988 விதி 114 (a ) ன் படி கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் 

வட்டத்தில் சில மாணவர் கூட்டுறவு பண்டக சாலைகளை கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய 
அறிவிக்கைகள் 

(ந . க. 1911/2013/சப ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , கே . கே . 117 கெலமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1911/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க .1911/ 2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , எஸ் . 857 தேன்கனிக்கோட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1912 /2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க . 1911 / 2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 24 இராயக்கோட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1913/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911/2013/ சப் ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 91 உள்ளுக்குறுக்கை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1914 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி. கே . 88 நாகமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1915 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 35 அஞ்செட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1916 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911 /2013/சப) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 33 குந்துக்கோட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1917 /2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி. கே . 60 அந்தேவனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1918 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911/ 2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 34 பாலதொட்டனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1919/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911 / 2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 32 கக்கதாசம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1920 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க . 1911/2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , கே . கே . 77 தளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , கூட்டுறவுச் 
சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல் முறை ஆணை ந . க . எண் . 1921 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911/2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 36 மதகொண்டப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1922 /2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/ 2013 /சப ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 21 ஓசூர் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1923/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/ 2013/சப ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 37 மாசிநாயக்கனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1924/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க .1911/ 2013/சப ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 30 மத்திகிரி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1925 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


ந .க . 1911/2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , எஸ் . 328 ஓசூர் அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1926/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911 /2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , கே . கே . 229 பாகலூர் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1927 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க .1911/ 2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 46 பேரிகை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந . க . எண் . 1928 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க .1911/ 2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 114 அத்திமுகம் ஜவஹர்லால் நேரு நினைவு அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் 
கூட்டுறவு பண்டக சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க . எண் . 
1929/ 2013 சப நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் 
அலுவலகத்தின் கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந . க .1911/2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி. கே . 83 புக்க சாகரம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1930/ 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911 / 2013/ சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 86 இம்மிடிநாயக்கனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை , கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந. க . எண் . 1931 /2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/2013/சப) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , கே . கே . 222 சூளகிரி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1932/2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் (அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க . 1911/2013/சப) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி . கே . 61 காமன்தொட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந. க . எண் . 1933 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


(ந .க .1911 / 2013/சப ) 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி. கே . 45 உத்தனப்பள்ளி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை , 
கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப் பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந .க . எண் . 1934 / 2013 சப 
நாள் : 25 - 3 - 2014இன்படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஒசூர் சரக கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் 
கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


ஓசூர் , 
2014 ஏப்ரல் 4 . 


மீ . கணேசன் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் . 


டி . கே . 123 போப்ஸ் கோகாக் நைப்ரோ போர்ப்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவன பணியாளர்கள் 

கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கம் 


(ந . க . 776 /2013/சப ) 
கிருஷ்ணகிரி மாவட்டம் , ஓசூர் வட்டம் , டி. கே . 123 போப்ஸ் கோகாக் நைப்ரோ போர்ப்ஸ் ப்ராடக்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவன 
பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கனம் மற்றும் கடன் சங்கம் கூட்டுறவுச் சங்கங்களின் துணைப்பதிவாளர் , ஓசூர் அவர்களின் செயல்முறை 
ஆணை ந .க . எண் . 776 / 2013சப நாள் 25 - 3 - 2014 - ன் படி கலைக்கப்பட்டு கலைத்தல் அலுவலராக ஓசூர் சரக கூட்டுறவுச் 
சங்கங்களின் துணைப்பதிவாளர் அலுவலகத்தின் கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) நியமனம் செய்யப்பட்டுள்ளார் . 


ஓசூர் , 
2014 ஏப்ரல் 4 . 


மீ . கணேசன் , 
துணைப்பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


